World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


127 6 of wk 


சபை மற்றும்‌ அதன்‌ நோக்கம்‌ - 02 
சபைக்கு தலை? 


கொலோசெயர்‌ 1:18, அவரே சபையாயெ சரீரததுக்குத்‌ 
தலையானவற்‌ எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி, 
அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 
முதற்பேறுமானவர்‌. 


கிறிஸ்துவின்‌ தலைமைத்துவத்திற்கும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
ஆளுகைக்கும்‌ ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது. 


கிறிஸ்துவின்‌ தலைமை: 


கிறிஸ்துவுக்கும்‌ அவரின்‌ சரீரத்துடன்‌ உள்ள உறவை 
ஒப்பிடும்‌ பார்வை, 


எபேசியர்‌ 1:22-23, எல்லாவற்றையும்‌ அவருடைய 
பாதங்களுக்குக கழ்ப்படுததி, 23. எல்லாவற்றையும்‌ 
எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான 
சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாகத்‌ 
தந்தருளினார்‌. 


எபேசியர்‌ 4:15, அன்புடன்‌ சத்தியத்தைக்‌ கைகொண்டு 


தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாவற்றிலேயும்‌, நாம்‌ 


வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படிச்‌ செய்தார்‌. 


எபேசியர்‌ 5:23, கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்கிறதுபோல, 
புருஷனும்‌ மனைவிக்குத்‌ தலையாயிருக்றொன்‌; அவரே 
சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌. 


கொலோசெயர்‌ 2:18, கணுக்களாலும்‌ கட்டுகளாலும்‌ 
உதவிபெற்று இணைக்கப்பட்டு, தேவவளர்ச்சியாய்‌ 


வளர்ந்தேறுகிற சரீரமுழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 


பற்றிக்‌ கொள்ளாமல்‌, (1௩ English 2:19) 


எனவே, இயேசு கிறிஸ்துவின்‌ தலைமைத்துவம்‌ என்பதை 
திருச்சபையை நோக்கி உள்ளது. 


கிறிஸ்துவின்‌ ஆளுகை: 


கிறிஸ்து தம்முடைய சஷர்களுடன்‌ தனிப்பட்ட உறவு 
கொண்டுள்ளார்‌. 


மத்தேயு  7:21-22, பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ 


சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில்‌ 
பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை நோக்கிக்‌ கர்த்தாவே! 
கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ 


பிரவேசிப்பதில்லை. 22. அந்நாளில்‌ அநேகர்‌ என்னை நோக்க: 
கர்த்தாவே! கர்த்தாவே! உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ 
உரைததோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளைத்‌ 
துரத்தினோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக 
அற்புதங்களைச்‌ செய்தோம்‌ அல்லவா? என்பார்கள்‌. 


லூக்கா 0:40, என்னை ஆண்டவரே! ஆண்டவரே! என்று நீங்கள்‌ 
சொல்லியும்‌, நான்‌ சொல்லுகிறபடி நீங்கள்‌ 
செய்யாமற்போகிறதென்ன? 


அப்போஸ்தலர்‌ 10:31, அதற்கு அவர்கள்‌: கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ உன்‌ 
வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌ என்று சொல்லி, 


ரோமர்‌ 10:9 & 13; 9. என்னவென்றால்‌, கர்த்தராயெ இயேசுவை 
நீ உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை 
மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்திலே 
விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌. 

13. அதலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிற 


எவனும்‌ ட்சிக்கப்படுவான்‌. 


1 கொரிந்தியர்‌ 0:17, 

அப்படியே கர்த்தரோடிசைந்திருக்றெவனும்‌, அவருடனே 
ஒரே ஆவியாயிருக்கிறான்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ ஆளுகை என்பது அவருடைய சீசரின்‌ 
மேல்‌ உள்ளது. 


தலைமைத்துவம்‌ மற்றும்‌ ஆளுகை என்பது ஒரே விஷயத்தின்‌ 
இரண்டு பரிமாணங்கள்‌. தேவ மக்களின்‌ ஒன்றிணைந்த 
வாழ்க்கையில்‌ தேவனின்‌ ஆளுகை நடப்பது என்பது 
தலைமைத்துவம்‌. 


ஒரு விசுவாசி உண்மையிலேயே இயேசுவின்‌ ஆளுகைக்கு 
தன்னை அர்ப்பணித்து இருக்கலாம்‌, 


அவர்கள்‌ வேதத்தில்‌ புரிந்து கொண்டதற்கு கீழ்ப்படிந்து வாழ 
முடியும்‌, 

ஆவலுடன்‌ ஜெபிக்கலாம்‌, மற்றும்‌ 

சுயநலம்‌ இல்லாமல்‌ வாழலாம்‌. 


ஆயினும்கூட, இந்த மக்களுக்கு கழ்காண்பவை பற்றி எதுவும்‌ 
தெரியாது, 


ஆடு ஆடு 


பகிரப்பட்ட ஊழியம்‌, 


ஒருவருக்கொருவர்‌ உடன்பட்டு இருப்பது, 
ஒருவருக்கொருவர்‌ கணக்கு ஒப்புவித்துக்கொள்வது 
ஒருங்கிணைந்து சாட்சியாக வாழ்வது. 


இயேசுவின்‌ தலைமையின்‌ கீழ்‌ இருப்பது எனது 
திருச்சபையின்‌ வாழ்க்கை மற்றும்‌ நடைமுறை குறித்து 
அவருடைய விருப்பத்திற்கு சரணடைவது ஆகும்‌. 


கிறிஸ்துவின்‌ தலைமைத்துவதீதிற்கு அடிபணிதல்‌ என்பது 
கீழ்காண்பவையில்‌ அடங்கும்‌: 


> 


> 
> 


> 
> 


தேவ கட்டளையைப்‌ பெற்றுக்கொண்டு 
ஒருங்கிணைந்து ஊழியம்‌ செய்வது, 

பகிர்ந்து கொள்ளுதல்‌, 

பரஸ்பர கீழ்ப்படிதல்‌ மூலம்‌ பரிசுத்த 
ஆவியானவருக்குக கீழ்ப்படிதல்‌ 

ஒருவருக்கொருவர்‌ சேவை செய்வது மற்றும்‌ 
ஒருங்கிணைந்து சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்கு 
சாட்சியாக இருப்பது. 


கிறிஸ்துவின்‌ தலைமைத்துவத்திற்கு அடிபணிதல்‌ என்பது 


* சீஷரின்‌ வாழ்க்கைக்கு இயேசு தலைவர்‌ என்பது 


மட்டுமல்ல, 


* அவர்‌ ஒட்டுமொத்தமாக சபைக்கும்‌ தலைவர்‌. 


சபையின்‌ தலைவர்‌ என்றால்‌ என்ன? 


எபேசியர்‌ 5:23, கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்கிறதுபோல, 
புருஷனும்‌ மனைவிக்குத்‌ தலையாயிருக்றொன்‌; அவரே 
சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌. 


1 கொரிந்தியர்‌ 11:3, ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ கிறிஸ்து 
தலையாயிருக்கிறாரென்றும்‌, ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ 
தலையாயிருக்கிறானென்றும்‌, கிறிஸ்துவுக்கு தேவன்‌ 
தலையாயிருக்கிறாரென்றும்‌, நீங்கள்‌ அறியவேண்டுமென்று 
விரும்புகிறேன்‌. 


புருஷன்‌ மனைவிக்கு தலை, கிறிஸ்து புருஷனின்‌ தலை, 
தேவன்‌ கிறிஸ்துவின்‌ தலை. 


இயேசுவை தலை என்று சொல்வது அவர்‌ கர்தீதர்‌, ஆண்டவர்‌ 
என்று சொல்வது ஆகும்‌. 


பிலிப்பியர்‌ 2:9-11, ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
அவரை உயர்த்தி, 10. இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ 
பூதலத்தோர்‌ பூமியின்‌ கழானோருடைய முழங்கால்‌ யாவும்‌ 
முடங்கும்படிக்கும்‌, 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக 
இயேசுகிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள்‌ யாவும்‌ 
அறிக்கைபண்ணும்படிக்கும்‌, எல்லா நாமத்திற்கும்‌ மேலான 
நாமத்தை அவருக்குத்‌ தந்தருளினார்‌. 


இயேசு தலை என்று சொல்வது, நீங்கள்‌ ஒரு தனிநபராக 
அவரை ஆராதிக்கிறீர்கள்‌ அடிபணிதிறீர்கள்‌ என்றும்‌, 
திருச்சபையாக அவருடைய இறையாண்மைக்கு 
அடிபணிகிறீர்கள்‌ என்று கூறுவது ஆகும்‌! 


இயேசுவை தலைவர்‌ ஆகியவர்‌ யார்‌? 
தேவன்‌! 


எபேசியர்‌ 1:17-23, 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ தேவனும்‌ 
மகிமையின்‌ பிதாவுமானவர்‌ தம்மை நீங்கள்‌ 


அறிநதுகொள்வதற்கான ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ 
அளிக்கிற ஆவியை உங்களுக்குத்‌ தந்தருளவேண்டுமென்றும்‌, 
18. தாம்‌ நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற 
நம்பிக்கை இன்னதென்றும்‌, பரிசுத்தவான்களிடத்தில்‌ தமக்கு 
உண்டாயிருக்கிற சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ 
இன்னதென்றும்‌; 19. தாம்‌ கிறிஸ்துவை மரிததோரிலிருந்து 
எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின்‌ 
வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே 
காண்பிக்கும்‌ தம்முடைய வல்லமையின்‌ மகா மேன்மையான 
மகத்துவம்‌ இன்னதென்றும்‌, நீங்கள்‌ அறியும்படிக்கு, அவர்‌ 
உங்களுக்கும்‌ பிரகாசமுள்ள மனககண்களைக 
கொடுக்கவேண்டுமென்றும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 20. 
எல்லாத்‌ துரைத்தனததுக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, 
வல்லமைக்கும்‌, கர்த்தத்துவததுககும்‌, இம்மையில்‌ 
மாத்திரமல்ல மறுமையிலும்‌ பேர்பெற்றிருக்கும்‌ எல்லா 
நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ உயர்நதிருக்கத்தக்கதாக, 
21. அவரை உன்னதங்களில்‌ தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ 
உட்காரும்படி செய்து, 22. எல்லாவற்றையும்‌ அவருடைய 
பாதங்களுக்குக கழ்ப்படுததி, 23. எல்லாவற்றையும்‌ 
எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான 
சபைக்‌ வரை எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாகத்‌ 
தந்தருளினார்‌. 


அந்த சகலத்தையும்‌ ஆளும்‌ தேவன்‌, 
* நம்மை தெரிந்தெடுத்தார்‌ 
* நம்மை அழைத்தார்‌ 
* நமக்கு நித்திய சொத்துக்களை கொடுத்தார்‌, 


* இரட்சிப்புக்காக நம்மை பலப்படுத்தி மீண்டும்‌ பிறக்க 
செய்தார்‌, 

* நம்மை பரிசுத்தமாக்குகிறார்‌ மற்றும்‌ 

* நம்மை ஒரு நாள்‌ மகிமைப்படுத்துவார்‌. 


கிறிஸ்துவின்‌ மகிமையைப்‌ பற்றி நாம்‌ முழுமையாகப்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்புகிறார்‌ தேவன்‌ 
அவரை மரித்தோரிலிருநீது எழுப்பினார்‌ மகிமையில்‌ அமர 
செய்தார்‌. 


கொலோசெயர்‌ 2:18, கணுக்களாலும்‌ கட்டுகளாலும்‌ 
உதவிபெற்று இணைக்கப்பட்டு, தேவவளர்ச்சியாய்‌ 
வளர்ந்தேறுகிற சரீரமுழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 
பற்றிக்கொள்ளாமல, (1௩ English 2:19) 


அவரது சபை என்ன செய்ய வேண்டும்‌ என்று தலைவர்‌ 


விரும்புறொர்‌? 


1. அவருடைய சரீரம்சபை மூலம்‌ நாம்‌ அவருடைய 
குணத்தையும்‌ தன்மையையும்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌ 


என்று இயேசு விரும்புகிறார்‌. 
2. தலைவரான இயேசு திருச்சபையின்‌ வாழ்க்கையின்‌ 
மூலமாகும்‌. 


3. இயேசு தனது சரீரத்தை பராமரிக்கிறார்‌. 

4. தலை, இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தைத்‌ 
தொடர்கிறார்‌. 

5. இயேசு திருச்சபையையும்‌ அதன்‌ கிரியைகளையும்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையால்‌ அதற்கு அதிகாரம்‌ 
அளிக்கிறார்‌. 


1. வருடைய சரீரம்‌ சபை லம்‌ ரம்‌ 


அவருடைய குணத்தையும்‌ தன்மையையும்‌ 


பிரதிபலிக்க வேண்டும்‌ என்‌ யேசு 
விரும்புகிறார்‌ 


இயற்பியல்‌ உடலின்‌ நோக்கம்‌, அதில்‌ உள்ள வாழ்க்கையை 
வெளிப்படுத்துவதாகும்‌, அது போலவே தான்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரம்‌ ஆகும்‌. 


சபை இருப்பதால்‌ அதன்‌ மூலம்‌ இயேசு தம்‌ ஆளுமையை 
புலப்படும்‌ வகையில்‌ காட்ட முடியும்‌. 


உள்ளூர்‌ சபை கூட்டம்‌ அடிக்கடி ஒன்று கூடுவதன்‌ மூலம்‌, 
ஒவ்வொரு விசுவாசியும்‌ தேவ வாழ்க்கையை ஊழியத்தின்‌ 
மூலம்‌ வெளிப்படுத்த முடியும்‌ . 


எப்படி? 


1 கொரிந்தியர்‌ 14:20, நீங்கள்‌ கூடிவந்திருக்கிறபோது, ஒருவன்‌ 
சங்கீதம்‌ பாடுகிறான்‌ ஒருவன்‌ போதகம்பண்ணுகிறான்‌, 
ஒருவன்‌ அந்நியபாஷையைப்‌ பேசுகிறான்‌ ஒருவன்‌ 
இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்‌, ஒருவன்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறான்‌ சகோதரரே, இது என்ன? 
சகலமும்‌ பக்திவிருத்திக்கேதுவாகச்‌ செய்யப்படக்கடவது. 


1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களைப்போல ஆவிக்கேற்ற 
மாளிகையாகவும்‌, இயேசுகிறிஸ்து மூலமாம்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குப்‌ 
பரிசுத்த ஆசாரியக்கூட்டமாகவும்‌ கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌. 


எபிரேயர்‌ 10:24-25, மேலும்‌, அன்புக்கும்‌ நற்கிரியைகளுக்கும்‌ 
நாம்‌ ஏவப்படும்படி ஒருவரையொருவர்‌ கவனித்து; 25. சபை 
கூடிவருதலைச்‌ சிலர்‌ விட்டுவிடுகிறதுபோல நாமும்‌ 
விட்டுவிடாமல்‌, ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லக்‌ 
கடவோம்‌; நாளானது சமீபித்துவருறெதை எவ்வளவாய்ப்‌ 
பார்க்கிறீர்களோ அவ்வளவாய்ப்‌ புத்திசொல்லவேண்டும்‌. 


சரீரத்தின்‌ ஒவ்வொரு அங்கமும்‌ கீழ்கண்டவாறு செயல்பட 
வேண்டும்‌ 

* ஆசாரியராக, 

* ராஜாக்களாக மற்றும்‌ 


* தேவ வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும்‌. 


சபை கூட்டத்தின்‌ நோக்கங்களில்‌ ஒன்று ஒருவருக்கொருவர்‌ 
திருத்திக்கொள்ளுதல்‌ ஆகும்‌. ஆனால்‌ தேவனின்‌ 
பார்வையில்‌, கூட்டத்தின்‌ நோக்கம்‌ அவருடைய புகழ்பெற்ற 
குமாரனை மற்றவர்களுக்கு காண்பிப்பதும்‌ அவரைக்‌ 
தெரியப்படுவதும்‌ ஆகும்‌. 


கர்தீதராகிய இயேசு தம்முடைய முழுமையில்‌ தன்னை 
வெளிப்படுத்திக்‌ கொள்ள நாம்‌ ஒன்றுகூட வேண்டும்‌. அது 
நிகழும்போது, சரீரம்‌ கட்டமைககப்படுகிறது. 


ஆகவே, சரீரத்தின்‌ ஒரு பகுதி கூட்டத்தில்‌ செயல்படவில்லை 
என்றால்‌, கிறிஸ்து முழுமையாய்‌ வெளிப்பட முடியாது. 


கூட்டத்தில்‌ ஒரு உள்ளூர்‌ சபையின்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ 
செயல்படும்போது, கிறிஸ்து அவர்களில்‌ காணப்படுகிறார்‌. 
அவர்‌ நம்மிடையே இருப்பதால்‌ அவர்‌ வெளிப்படுகிறார்‌. 


ஒரு புதிரின்‌ ஒப்புமையைக கவனியுங்கள்‌. 
2 லைவரான யேசு ச்சபையின்‌ 


வாழ்க்கையின்‌ மூலமாகும்‌. 


கொலோசெயர்‌ 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து 
வெளிப்படும்போது, நீங்களும்‌ அவரோடேகூட மகுமையிலே 
வெளிப்படுவீர்கள்‌. 


பரலோகத்திலுள்ள தலை, அவருடைய ஆவியானவர்‌ 
மூலமாக அவருடைய வாழ்க்கையை பரப்புகிறார்‌ அவர்‌ 
பூமியில்‌ உள்ள அவருடைய சரீரத்தின்‌ உறுப்புகளுக்கு 
அதிகாரம்‌ அளிக்கிறார்‌ 


நற்செய்திகளின்‌ இயேசு தொலைதூரமாகவும்‌ 
திடைக்காததாகவும்‌ தோன்றலாம்‌, ஆனால்‌ அவர்‌ ஒவ்வொரு 
விசுவாசியின்‌ உள்ளேயும்‌ விசுவாசத்தினால்‌ வாழ்கிறார்‌, 
நமக்கு நெருக்கமானவர்‌ ஆக இருக்கிறார்‌. 


கலாத்தியர்‌ 2:20, கிறிஸ்துவுடனேகூடச்‌ சிலுவையிலறையப்‌ 
பட்டேன்‌; ஆயினும்‌, பிழைத்திருக்கிறேன்‌; இனி நான்‌ அல்ல, 
கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌; நான்‌ இப்பொழுது 
மாம்சத்தில்‌ பிழைத்திருக்கிறதோ, என்னில்‌ அன்புகூர்ந்து 
எனக்காகத்‌ தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய 
குமாரனைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்‌. 


ரோமர்‌ 15:18, புறஜாதியாரை வார்த்தையினாலும்‌ 
செய்கையினாலும்‌ கீழ்ப்படியப்பண்ணும்படிக்கு, அற்புத 
அடையாளங்களின்‌ பலத்தினாலும்‌, தேவ ஆவியின்‌ 
பலத்தினாலும்‌, கிறிஸ்துவானவர்‌ என்னைக்கொண்டு 
நடப்பித்தவைகளைச்‌ சொல்வதல்லாமல்‌ வேறொன்றையும்‌ 
சொல்ல நான்‌ துணிவதில்லை; 


10 


பிலிப்பியர்‌ 4:13, என்னைப்‌ பெலப்படுத்துகிற 
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுஞ்செய்ய எனக்குப்‌ 
பெலனுண்டு. 


இயேசுவின்‌ சீஷர்களாகவும்‌, தேவனின்‌ பிள்ளைகளாகவும்‌, 
அவர்‌ நமக்குள்‌ வாழ்வதால்‌ நாம்‌ ஜீவிக்க முடியும்‌. 


3, இயேசு தனது சரீரத்தை பராமரிக்கிறார்‌ 


நாம்‌ நம்‌ உடலுக்கு உணவளிக்கும்‌ விதம்‌ நம்‌ வாய்‌ 
வழியாகும்‌. இயேசு தம்முடைய சரீரத்திற்கும்‌ அவ்வாறே 
செய்கிறார்‌ அதில்‌ நாம்‌ ஒரு அங்கம்‌. 


கிறிஸ்து நம்முடைய கவனிப்பாளர்‌ அவர்‌ தனது சரீரத்தை 
போஷித்து வளர்க்கிறார்‌: 

எபேசியர்‌ 5:29, தன்‌ சொந்த மாம்சத்தைப்‌ பகைத்தவன்‌ 
ஒருவனுமில்லையே; கர்த்தர்‌ சபையைப்‌ போஷித்துக 
காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும்‌ தன்‌ மாம்சத்தைப்‌ 
போஷித்துக காப்பாற்றுகிறான்‌. 


எபேசியர்‌ 4:10, அவராலே சரீரம்‌ முழுதும்‌, அதற்கு 
உதவியாயிருகீகிற சகல கணுக்களினாலும்‌ இசைவாகய்க கட்டி 
இணைக்கப்பட்டு, ஒவ்வொரு அவயவமும்‌ தன்தன்‌ 
அளவுக்குத்தக்கதாய்க கிரியைசெய்றைபடியே, அது 
அன்பினாலே தனக்கு பக்திவிருத்தி உண்டாக்குகிறதற்‌ 
கேதுவாகச சரீரவளர்ச்சியை உண்டாக்குகிறது. 


தலைவரான கிறிஸ்து அதன்‌ ஓவ்வொரு உறுப்பினரின்‌ 


ஊழியத்தினாலும்‌ கிரியைகளினாலும்‌ அவருடைய 
சரீரத்திற்கு உணவளிக்கிறார்‌ இந்த காரணத்திற்காக, 


11 


கிறிஸ்துவின்‌ உடலைச்‌ சார்ந்து இருப்பது முக்கியம்‌, 
“ஒவ்வொரு கணுக்களும்‌” அதன்‌ பகுதியை நமக்கு வழங்க 
அனுமதிக்கிறது. 


4. லை யேசு கம்முடைய மிக்குரிய 
ஊழியத்தைத்‌ தொடர்கிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ 1:1-2, தெயோப்பிலுவே, இயேசுவானவர்‌ தாம்‌ 
தெரிந்துகொண்ட அப்போஸ்தலருக்குப்‌ பரிசுத்த 
ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, 2, அவர்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்வரைக்கும்‌ செய்யவும்‌ 
உபதேசிக்கவும்‌ தொடங்கின எல்லாவற்றையுங்குறித்து, 
முதலாம்‌ பிரபந்தத்தை உண்டுபண்ணினேன்‌. 


"முதலாம்‌ பிரபந்தத்தை " என்பது லூக்காவின்‌ நற்செய்தியைக்‌ 
குறிக்கிறது. இயேசு தம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில்‌ 
இருந்து தொடர்ந்து என்ன செய்தார்‌, கற்பித்தார்‌ என்பதற்கான 
பதிவு தான்‌ அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ . 


அப்போஸ்தலர்‌ கருப்பொருள்‌ கிறிஸ்துவின்‌ தொடர்ச்சியான 
பிரசன்னத்தை குறிக்கிறது, இது நம்முடன்‌ உண்மையில்‌ 
உள்ள தேவ பிரசன்னம்‌ , இம்மானுவேல்‌ (“தேவன்‌ நம்முடன்‌ 
இருக்கிறார்‌”) என்ற பெயரில்‌ காணப்படுகிறது. 


மனித கண்ணுக்கு இனிமேல்‌ தெரியாது, இயேசு தம்முடைய 
ஜனங்களில்‌ ஆவியினால்‌ இன்னும்‌ கிரியைகளை செய்கிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ கதை, கிறிஸ்துவின்‌ ஆவியினால்‌ 
உற்சாகப்படுத்தப்பட்டு இயக்கப்படுவதால்‌, அவருடைய 
ஊழியர்கள்‌ மூலமாக கிறிஸ்து பூமியில்‌ அவர்‌ செய்த 


கிரியைகளின்‌ தொகுபடி கொண்டது தான்‌ அப்போஸ்தலர்‌ 
நடபடிகள்‌. 


12 


இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 
போது, பூமியில்‌ தனது வாழ்க்கையையும்‌ ஊழியத்தையும்‌ 
தொடர விசுவாசிகளின்‌ சரீரம்‌ மூலம்‌ தன்னை 
வெளிப்படுத்தத்‌ தேர்ந்தெடுத்தார்‌ அந்த ஊழியம்‌ ஓலூக்காவில்‌ 
சொல்லப்பட்டுள்ளது 


லூக்கா 4:18-19, கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார்‌; தரித்திரருக்குச சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம்பண்ணினார்‌; இருதயம்‌ 


நருங்குண்டவர்களைக குணமாககவும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, குருடருக்குப்‌ 
பார்வையையும்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்கு 
ண்டவர்களை விடுதலையாக்கவும்‌, 19. கர்த்தருடைய 


அநுக்கிரக வருஷத்தைப்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, என்னை 
அனுப்பினார்‌, என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர்‌ கண்டு, 
அப்போஸ்தலர்‌ 10:38, நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌; தேவன்‌ அவருடனேகூட 
இருந்தபடியினாலே அவர்‌ நன்மைசெய்கிறவராயும்‌ பிசாசின்‌ 
வல்லமையில்‌ அகப்பட்ட யாவரையும்‌ குணமாக்குகிறவராயும்‌ 
சுற்றித்திரிந்தார்‌ 


இயேசு தனது அற்புதங்களைச்‌ செய்தபோது, அவர்‌ சாபத்தின்‌ 
விளைவுகளை மாற்றியமைக்கிறார்‌ என்பதைக்‌ குறிக்கிறார்‌ 


உலகில்‌ அவருடைய சரீரமாக இருக்கும்‌ சபை இந்த 
ஊழியதீதை மேற்கொள்கிறது. இது வரவிருக்கும்‌ ராஜ்யதீதின்‌ 
அடையாளமாக பூமியில்‌ உள்ளது. 


இயேசு கிறிஸ்து இன்று உலகின்‌ ஆண்டவர்‌ என்ற 
உண்மையில்‌ சபை வாழ்கிறது மற்றும்‌ செயல்படுகிறது. 


13 


இநத காரணத்திற்காக, சபை ராஜ்யத்தை அறிவிக்க மற்றும்‌ 
வடிவமைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. 


சபையின்‌ பணியின்‌ இந்த பரிமாணம்‌, அவளுக்கு வெளியே 
இருப்பவருக்கு கிறிஸ்துவை அவள்‌ எவ்வாறு 
வெளிப்படுத்துகிறது என்பதோடு தொடர்புடையது. அவள்‌ 
எப்படி கிறிஸ்துவை உலகுக்கு வெளிப்படுத்துகிறாள்‌ 
என்பதோடு இது தொடர்புடையது. 


இயேசு தனது பூமிக்குரிய ஊழியத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
பணியை நிறைவேற்றினார்‌. 


யோவான்‌ 20:21, இயேசு மறுபடியும்‌ அவர்களை நோக்கி: 
உங்களுக்குச்‌ சமாதானமுண்டாவதாக; பிதா என்னை 
அனுப்பினதுபோல நானும்‌ உங்களை அனுப்புகிறேன்‌ என்று 
சொல்லி, 


ஆனால்‌ அவருடைய உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்னர்‌ அநத 
பணியைத்‌ தொடர அவர்‌ சபையை நியமித்துள்ளார்‌. 


5, யேசு ச்சபையையும்‌ ன்‌ 
திரியைகளையும்‌ பரிசுத்‌ வியின்‌ 
வல்லமையால்‌ ) காரம்‌ 
அளிக்கிறார்‌ 

உதாரணமாக: 


* இயேசுவின்‌ ஆவியானவர்‌ பிலிப்புவை ஒரு 
இரத்தத்தில்‌ சேர வழிநடத்தினார்‌, அங்கு ஒரு மனிதன்‌ 
வேதத்தைப்‌ படித்துக்கொண்டிருந்தான்‌ 
(அப்போஸ்தலர்‌ 8:29). 


14 


இயேசு பவுலுக்குத்‌ தோன்றி அவரை அப்போஸ்தல 
ஊழியத்திற்கு அழைத்தார்‌ அப்போஸ்தலர்‌ 9:1-10). 
இயேசு ஒரு தரிசனத்தில்‌ அனனியாவுக்குத்‌ தோன்றி 
பவுலுக்கு உதவும்படி அவருக்கு அறிவுறுத்தினார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 9:11-10). 

இயேசுவின்‌ ஆவியானவர்‌ பேதுருவைத்‌ தேடும்‌ 
மூன்று மனிதர்களைப்‌ பற்றி பேதுருவிடம்‌ பேசினார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 10:19). 

செசரியாவில்‌ கொர்னேலியுவை பார்க்கும்படி 
இயேசுவின்‌ ஆவியானவர்‌ பேதுருவிடம்‌ சொன்னார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 11:12). 

உலகத்திற்கு ஒரு பெரிய வறட்சி வரும்‌ என்று 
இயேசுவின்‌ ஆவியானவர்‌ அகபு தீர்க்கதரிசிக்கு 
சொன்னார்‌ (அப்போஸ்தலர்‌ 11:28). 
அநதியோகியாவில்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்த சில 
மனிதர்களுக்கு பர்னபாவையும்‌ பவுலையும்‌ 
அவருடைய காரியததுக்காக பிரித்து வைக்கும்படி 
இயேசுவின்‌ ஆவியானவர்‌ அறிவுறுத்தினார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 13:2). 

ஆசியாவில்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க இயேசுவின்‌ 
ஆவியானவர்‌ பவுலைத்‌ தடை செய்தார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 10:0). 

இயேசு பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்‌, 
அவரை யும்‌ அவருடைய குழுவையும்‌ 
மக்கதோனியாவுக்கு செல்லும்படி வழிநடத்தினார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 10:9-10). 

இயேசு பவுலுக்கு ஒரு தரிசனத்தில்‌ தோன்றி, கொரிந்து 
நகரத்தில்‌ தைரியமாக பேசும்படி சொன்னார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 18:9-10). 


15 


பவுல்‌ சென்ற ஒவ்வொரு பட்டணத்தில்‌ இயேசுவின்‌ 
ஆவியானவர்‌ அவர்‌ சங்கிலிகள்‌ மற்றும்‌ 
உபத்திரவதீதால்‌ பாடுபடுவார்‌ என்று சாட்சியளித்தார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 20:23). 

இயேசுவின்‌ ஆவியானவர்‌ அகபு தீர்க்கதரிசி மூலம்‌ 
எருசலேமில்‌ பவுலின்‌ எதிர்காலம்‌ பற்றி பேசினார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 21:10-1]). 

பவுல்‌ எருசலேமில்‌ உள்ள ஆலயத்தில்‌ 
ஜெபிக்கும்போது பவுலுக்குத்‌ தோன்றி, நகரத்தை 
விட்டு வெளியேறும்படி இயேசு சொன்னார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 22:18-21). 

பவுல்‌ விசாரணைக்கு வந்தபோது அவருடன்‌ நின்று, 
அவரை ஊக்குவித்து, வரவிருக்கும்‌ விஷயங்களை 
அவரிடம்‌ சொன்னார்‌ (அப்போஸ்தலர்‌ 23:11). 

இயேசு பவுலை நோக்கி, “என்‌ கிருபை 
உனக்குப்போதும்‌; பலவீனததிலே என்‌ பலம்‌ 
பூரணமாய்‌ விளங்கும்‌” (2 கொரிந்தியர்‌ 12:9). 

பவுல்‌ இயேசுவிடமிருநது வழிநடத்துதல்‌, 
உறுதியளித்தல்‌ மற்றும்‌ ஊக்கத்தைப்‌ பெற்றார்‌ (2 
தீமோத்தேயு 4:16-17). 

இயேசுவின்‌ ஆவியானவர்‌ ஊழியர்களை அழைத்து 
அவர்களை அனுப்பி வைத்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 13:1- 
3; கலாத்தியர்‌ 1:1; 1 கொரிந்தியர்‌ 1:17; 12:7-11; 
எபேசியர்‌ 4:7-16; 1! தீமோத்தேயு 1:12). 


இயேசு தம்முடைய திருச்சபையின்‌ உறுப்பினர்களுடன்‌ 
திரியை செய்தார்‌, அவர்களுடைய செய்தியை 
அடையாளங்களுடன்‌ உறுதிப்படுத்தினார்‌ (மாற்கு 10:20). 


அப்போஸ்தலர்‌ புத்தகத்தில்‌, "நீ எழுந்து போ” என்ற 
சொற்றொடர்‌ பல முறை மீண்டும்‌ மீண்டும்‌ காணப்படுகிறது. 


16 


இயேசு அதை அனனியாவிடம்‌ அப்போஸ்தலர்‌ 9:11 ல்‌ 
சொன்னார்‌ அவர்‌ அதை மீண்டும்‌ பேதுருவிடம்‌ 
அப்போஸ்தலர்‌ 10:20 ல்‌ சொன்னார்‌. அனனியா சென்றார்‌, 
பேதுருவும்‌ சென்றார்‌. சபையின்‌ தலைவராக. 


இயேசு இன்றும்‌ தம்முடைய சீஷர்களிடம்‌ “எழுந்து போ” 
என்று கூறுகிறார்‌. 


17 


